Kerala Gazette No. 32 dated 12th August, 2014 . 
PART I 


Section iii 


GOVERE 


NMENT OF 


பேகம் 


KERALA 


கேரள அரசு 
சட்ட (சட்டமியற்றல் - எ ) துறை 
அறிக்கை 

2013 அக்டோபர் 18 
எண் 22657 / ச . இ . எ . 2 / 2011/ சட்ட ம் . திருவனந்தபுரம் , 

1935 அஷ்வினம் 26. 


கேரள மாநில சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் 
அறிவிற்காக இதனால் பிரசுரம் செய்யப்படுகிறது . சட்டப்பேரவையால் 
நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2013 செப்டம்பர் 27ஆம் தேதி குடியரசு 
தலைவரின் அனுமதி கிடைத்தது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 

சி . ரமணி , 
சட்டத்துறை சிறப்புச்செயலர் . 


2013 - ன் சட்ட ம் எண் 32 
2013- ன் இந்திய பங்காளியமைப்பு ( கேரள திருத்த) சட்டம் 

1932 - ன் இந்திய பங்காளியமைப்பு சட்டம் கேரள மாநிலத்திற்கான அதனுடைய 
பங்கினை மீண்டும் திருத்தம் செய்வதற்குரிய ஒரு அவசரச்சட்டம் . 


முகவுரை . - 1932 - ன் இந்திய பங்காளியமைப்பு சட்டம் இதன் பின் 
தோன்றும் தேவைகளுக்காக கேரள மாநிலத்திற்கான அதனுடைய பங்கினை 
மீண்டும் திருத்தம் செய்வது உகந்ததாக இருப்பதாலும் ; 

இந்தியக் குடியரசின் அறுபத்தி நான்காவது ஆண்டில் பின்வரும் 
தேவைகளுக்காக சட்டம் உருவாக்கப்படுகிறது . 


1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் - (1) இந்த சட்டம் 2013- ன் இந்திய பங் 
காளியமைப்பு ( கேரள திருத்த ) சட்டம் என்று பெயர் கூறலாம் . 

( 2) இது கேரள மாநிலம் முழுவதிலும் நடைமுறையில் காணப்படும் . 
( 3 ) இது உடனடியாக அமலுக்கு வரும் . 

2 . 1ஆம் அட்டவணைக்கு பதிலாக புதிய அட்டவணை சேர்த்தல் . -- 
1932 - ன் இந்திய பங்காளியமைப்பு சட்டம் (1932 - ன் 9வது மத்திய சட்டம் ) 1ஆம் 
அட்டவணைக்கு பதிலாக கீழே கூறப்படுகின்ற அட்டவணை சேர்க்கவேண்டும் , 
அதாவது: 


" அட்டவணை 1 
பெரும் அளவு கட்டணம் 
( பிரிவு 71 - ன் துணைப்பிரிவு (1) பார்க்க ) 


பெருமளவு கட்டணம் 


கட்டணம் கட்ட வேண்டியது 

எந்த ஆவணத்திற்கோ 
அல்லது சட்டத்திற்கோ 
என்பதை சார்ந்து 


( 1 ) 


( 2 ) 


பிரிவு 58 - ன் கீழுள்ள அறிக்கை 
பிரிவு 60 - ன் கீழுள்ள அறிக்கை 
பிரிவு 61- ன் கீழுள்ள அறிவித்தல் 
பிரிவு 62 - ன் கீழுள்ள அறிவித்தல் 
பிரிவு 63- ன் கீழுள்ள அறிவிப்பு 
பிரிவு 64- ன் கீழுள்ள விண்ண ப்பம் 
பிரிவு 66 - ன் (1)- ம் உபபிரிவின்ப டி 
விண்ணப்பப்படிவங்களினுடைய 
பதிவேட்டு பரிசோதனை 
பிரிவு 66 - ன் (2)- ம் உபபிரிவின்ப டி 
ஒரு விண்ணப்பப்படிவத்தை சார்ந்த 
ஆவணங்களினுடைய பரிசோதனை 
பதிவேட்டில் இருந்துள்ள நகல்கள் 


ஐந்நூறு ரூபாய் 
இருநூறு ரூபாய் 
இருநூறு ரூபாய் 
இருநூறு ரூபாய் 
இருநூறு ரூபாய் 
இருநூறு ரூபாய் 
பதிவேட்டின் ஒரு தொகுதியை பரி 
சோதனை செய்வதற்கு ஐம்பது 
ரூபாய் 
ஒரு படிவத்தை சார்ந்த எல்லா ஆவ 
ணங்களும் பரிசோதனை செய்வதற்கு 
நூறு ரூபாய் 
ஒவ்வொரு நூறு வாக்குகளுக்கோ 
அதனுடைய பகுதிக்கோ நூறு 


ரூபாய் " 


